தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
( விலை : ரூ . 0. 80 காசு . 


ME 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மைபே 


வல்லும் 


எண் 42 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 16 , 2019 
புரட்டாசி 29 , விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2050 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983- ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140- ன் கீழ் சங்கங்களின் 

பதிவினை ரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ட்டி 1589 கோவிலடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந . க . எண் 1125 - 1/2019/ « 4(3) 


தஞ்சாவூர் மாவட்டம் , திருவையாறு வட்டம் , ட்டி 1589 , கோவிலடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் 
1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சாக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 1125 - 1/ 2019/ 04(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
Z . 244 பாபநாசம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 1125 - 2/2019/ « 4(2) 
தஞ்சாவூர் மாவட்டம் , பாபநாசம் வட்டம் , Z . 244 பாபநாசம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் ., 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சரக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 1125 - 2 /2019/ அ4(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 
T . 1311 கண்டியூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந. க . எண் 1125 - 3/2019/ அ4(2 ) 
தஞ்சாவூர் மாவட்டம் , திருவையாறு வட்டம் , T.1311 கண்டியூர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் . , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சரக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந.க . எண் 1125 - 3/2019 / அ4(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


Z . 6 அய்யம்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந . க . எண் 1125 - 4/2019/ « 4( 2 ) 
தஞ்சாவூர் மாவட்டம் , பாபநாசம் வட்டம் , Z . 6 அய்யம்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சரக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 1125 - 4/ 2019 / « 4(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T - Sup . )42 - 1 


T . 1023 அம்மாப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந.க . எண் 1125 - 5/2019/ 04(2 ) 
தஞ்சாவூர் மாவட்டம் , பாபநாசம் வட்டம் , T . 1023 அம்மாப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை 
சங்கம் லிட் ., 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் 
சரக கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 1125 - 5 / 2019/ 04(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி 
இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


T . 944 மானம்புசாவடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந .க . எண் 1125 - 6/2019/ 04( 2) 
தஞ்சாவூர் மாவட்டம் , தஞ்சாவூர் வட்டம் , T . 944 மானம்புசாவடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சரக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந .க . எண் 1125 - 6/ 2019/ 04(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


T . 1589 கடம்பங்குடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிட் . 

(ந.க . எண் 1125 -7 /2019/ 44(2 ) 
தஞ்சாவூர் மாவட்டம் , திருவையாறு வட்டம் , T . 1589 கடம்பக்குடி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் 
லிட் ., 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 140 - ன் கீழ் சங்கத்தின் நடவடிக்கைகளை கும்பகோணம் சரக 
கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை ந.க . எண் 1125 - 7 /2019/ 04(1), நாள் : 10 - 07 - 2019 - ன்படி இறுதி 
முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 


கும்பகோணம் , 
10 ஜூலை 2019 . 


மு . இராசேந்திரன் . 

உதவி இயக்குநர் பதிவாளர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


